தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 2 .40 காசு . 


டு 


DA 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


AER 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 22 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூன் 15 , 2011 
வைகாசி 32 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


லைவா! 


அறிவிக்கை 


[ அரசாணை ( டி ) எண் 581 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு( எச் ) த் துறை , 10 நவம்பர் 2010. ] 
1961ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 27/ 1961 ) 40ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1965ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்து 
தொழிலாளர்கள் விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . மேற்சொன்ன சட்டத்தின் 40ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1) உட்பிரிவில் சொல்லியுள்ளவாறு இதன் வரைவு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது : -- 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் 

(1) விதி 32 - இன் ( 4) துணை விதியில் , பகுதி (e ) விட்டுவிடப்பட வேண்டும் . 
(2 ) விதிகள் 33 மற்றும் 34 விட்டுவிடப்பட வேண்டும் . 
( 3) விதி 35 - க்குப் பதிலாக பின்வரும் விதி அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் , அதாவது : -- 

" 35 . வேலைவாய்ப்பு குறித்த பதிவேடு. - வேலை அளிப்பவர் ஒவ்வொருவரும் , நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் 
அனைவரின் வேலைவாய்ப்பு குறித்த பதிவேடு ஒன்றினை படிவம் எண் XV - இல் வைத்து வரவேண்டும் . இந்த பதிவேட்டில் , மிகைப்பணி 
நேரம் மற்றும் அதற்கு அளிக்கப்பட்ட தொகை பதிவு செய்யப்படவேண்டும் . இந்தப் பதிவேடு , ஆய்வு செய்யப்படுவதற்கு போதிய கால 
அளவுகளில் வைத்திருக்கப்படவேண்டும் . 

( 4 ) விதி 37 , விட்டுவிடப்பட வேண்டும் ; 
( 5 ) விதி 40 - க்குப் பதிலாக பின்வரும் விதி அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் , அதாவது : 

" 40 . குறிப்பிட்ட சில இனங்களில் பதிவேடு , பதிவுருக்கள் முதலியவற்றை வைத்து வருகிற பொறுப்பிலிருந்து 
விலக்களித்தல் . - விதிகள் 35 , 36 , 46 , 47 , 48 ஆகியவற்றில் என்ன சொல்லியிருப்பினும் , யாதொரு அல்லது அனைத்து 
தொழிலாளர்களை பொறுத்தவரையில் , யாதொரு பதிவேடு அல்லது யாதொரு நிறுவனத்தின் வாலாயமானதின் ஒரு அங்கமாக 
வைத்துவரப்பட்ட தனிநபர் கட்டுப்பாட்டு புத்தகம் அல்லது வேலை அளிப்பவர் தயாரித்த விவர அறிக்கை அல்லது தொழிலாளருக்கு 
வேலை அளிப்பவரால் வழங்கப்பட்ட யாதொரு பதிவுரு ஆகியவை , இந்தச் சட்டம் மற்றும் இவற்றின் விதிகளை செயல்படுத்துவதற்கு 


[ 1 ] 


DTP - III -1(a)(T - Sup) (22 ) 


தேவையான விவரங்களை கொண்டிருக்கிறது என்று தலைமை ஆய்வாளர் கருதுவாராயின் , அந்த நிறுவனத்தை பொறுத்த வரையில் , 
மேற்சொன்ன விதிகளின்கீழ் வைத்துவரப்படுவதற்கு அல்லது வகை செய்யப்படுவதற்கு , அத்தகைய பதிவேடு , தனிநபர் கட்டுப்பாட்டு 
புத்தகம் , விவர அறிக்கை பதிவுரு ஆகியவை நிகரான வகையில் வைத்துவரப்பட்டு பதிவுரு அல்லது தனிநபர் கட்டுப்பாட்டு புத்தகம் , 
விவர அறிக்கை அல்லது பதிவுரு என கருதப்படவேண்டும் என்று எழுத்து மூலமான ஆணை வாயிலாக அவர் உத்தரவிடலாம் . ; 

(6 ) விதி 44- A விட்டுவிடப்படவேண்டும் ; 
(7 ) விதி 45 - க்கு பின்னர் , பின்வரும் விதிகள் சேர்த்துக்கொள்ளப்படவேண்டும் , அதாவது: 

46 . ஊதியங்கள் குறித்த பதிவேடு. - வேலை அளிப்பவர் ஒவ்வொருவரும் , ஊதியங்கள் குறித்த பதிவேடு ஒன்றினை படிவம் 
எண் XX - இல் வைத்துவர வேண்டும் . 

47 . ஊதிய விவர குறிப்புச்சீட்டு . --வேலை அளிப்பவர் , ஒவ்வொரு மோட்டார் போக்குவரத்து தொழிலாளருக்கு , ஒவ்வொரு 
மாதமும் ஊதியங்கள் வழங்குவதற்கு ஒரு நாள் முன்னர் அல்லது ஊதியங்கள் வழங்குகின்ற நாளிலேனும் அல்லது ஊதியங்கள் 
நாள்தோறும் வழங்கப்படுமாயின் , ஊதியங்களுடன் , அவரால் அல்லது யாதொரு அதிகாரமளிக்கப்பட்ட நபரால் உரியவாறு கைகொப்பமிடப்பட்ட 
படிவம் எண் XXI- இல் உள்ள ஊதிய விவர குறிப்புச் சீட்டினை வழங்க வேண்டும் . சம்பந்தப்பட்ட மோட்டார் போக்குவரத்து 
தொழிலாளரின் கையொப்பமும் பெறப்பட வேண்டும் . இவ்வாறு வழங்கப்பட்ட ஊதிய விவர குறிப்புச் சீட்டுகளின் படி நகல்கள் , வேலை 
அளிப்பவர்களால் வைத்து வரப்பட்டு , கேட்கும்போது ஆய்வாளரிடம் காட்டப்படவேண்டும் . 

48 . முன்பணங்கள் , சேதங்கள் அல்லது இழப்புகள் குறித்த பிடித்தங்கள் மற்றும் அபராதங்கள் குறித்த பதிவேடு - 
வேலை அளிப்பவர் ஒவ்வொருவரும் , முன்பணங்கள் , சேதங்கள் அல்லது இழப்புகள் குறித்த பிடித்தங்கள் மற்றும் அபராதங்கள் குறித்த 
பதிவேடு ஒன்றினை படிவம் எண் XXII-இல் வைத்து வரவேண்டும் ”; 

( 8 ) படிவம் எண் XI, படிவம் எண் XIII , படிவம் எண் XIV , படிவம் எண் XVII , படிவம் எண் XXI ஆகியவை விட்டுவிடப்படவேண்டும் . 
( 9 ) படிவம் எண் V - க்குப் பதிலாக , பின்வரும் படிவம் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் , அதாவது: 

" படிவம் எண் V 
( 27 - ஆம் விதியைச் சேர்ந்த (1 ) துணை விதியையும் 28ஆம் விதியைச் சேர்ந்த (1 ) துணை விதியையும் காண்க ) 

நாள்தோறும் பணிபுரியும் நேரம் , ஓய்வு நேரம் , வாரந்திர விடுமுறை முதலியன குறித்த அறிவிப்பு 
நிறுவனத்தின் பெயரும் முழு முகவரியும் : 

வேலை அளிப்பவரின் ஒப்பந்ததாரரின் நிருவாக இயக்குநரின் /நிருவாக 
பங்குதாரரின் அல்லது அதிகாரமளிக்கப்பட்ட நபரின் பெயரும் முழு இருப்பிட முகவரியும் : 


பகுதி -1 


*மோட்டார்போக்குவரத்துதொழிலாளர்பெயர் 


இமோட்டார்போக்குவரத்துதொழிலாளர்எண் 


இதந்தை/கணவர்பெயர் 


ஞாஉரியவயதுஅடைந்தவர்/வளரிளம்பருவத்தினர்/ 

குழந்தை 


தொடர்எண் 


3பணியில்சேர்ந்தநாள் 


பதவிப்பெயர் 


@முறைமாற்றுபணிஎண் 


பணிமுடிவடையும்நேரம் 


3பணிதுவங்கும்நேரம் 


இபாலினம் 


*வாராந்திரவிடுமுறைநாள் 


ஓய்வுநேரம் 


€ 


கு 


(7) 


(8 ) 


9 


(10 ) 


(1) 


(12 ) 


ஊதியம் வழங்கும் நாள் : 


பகுதி -II 


தொழிலாளர்களின் வகை 


ஊதிய வீதங்கள் 


* முறை மாற்றுப்பணி இல்லாத 
இடங்களில் " பொது என 
குறிப்பிடவும் 

நாள் : 


உயரளவு குறைந்தளவு 
வேலை அளிப்பவரின் ஒப்பந்ததாரரின் /நிருவாக 
இயக்குநரின் /நிருவாக பங்குதாரரின் /மேலாளரின் 
அதிகாரமளிக்கப்பட்ட நபரின் கையொப்பம் 

( பெயர் கொட்டை எழுத்துகளில் ) ; 


(10) படிவம் XV - க்குப் பதிலாக , பின்வரும் படிவம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதாவது : 


“ படிவம் எண் XV 


( 35 ஆம் விதியைக் காண்க ) 
வேலைவாய்ப்பு குறித்த பதிவேடு 


நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி : 


-மோட்டார்போக்குவரத்துதொழிலாளர்பெயர் 


மாததொடக்கத்தில்இருப்பிலுள்ள -ஊதியங்களுடன்கூடியஆண்டுவிடுப்பு 


இபணியில்சேர்ந்தநாள் 


நாள்தோறும்பணிபுரியும்நேரம்மற்றும்மிகை இநேரப்பணிஏதேனுமிருப்பின்(1,2,3,......... 

.30,31)** 


மிகைநேரம்வகையில்பணியாற்றிய Sமொத்தநேரம் 


ஐநடப்புதிங்களில்பணிபுரிந்தமொத்தநேரம் 


ஊதியங்களுடன்கூடியஎஞ்சியுள்ள ஆண்டுவிடுப்பு 


(ஈடு 

நாட்கள்முந்தையமாதங்களில்வாரந்திரவிடுப்புகள் 3எடுக்கப்படாத செய்யப்படுவதற்கு) 


-இந்தகாலஅளவில்,ஈடுசெய்விடுப்புகள் 

எடுப்பதற்குஅனுமதிக்கப்பட்டநாள்கள் 


-இந்தகாலஅளவில்,வாரந்திரவிடுப்பு யஎடுக்கப்படாதநாள்கள் 


வாரந்திரவிடுப்புஇல்லாமல்ஆனால்,அந்த இமாதத்தின்இறுதியில்ஈடுசெய்யப்பட வேண்டியநாள் 


€தொடர்எண் 


இவயது/பிறந்தநாள் 


ML 


HN 


வாராந்திர விடுப்பு முறை 
மகப்பேறு விடுப்பு 
தேசிய விடுமுறைகள் 
பண்டிகை விடுமுறைகள் 
பதில் விடுப்பு 
ஈடுசெய் விடுப்புகள் 


FH 


SH 


CH 


* ஆண்டின் தொடக்கத்தில் வரவு வைக்கப்பட வேண்டிய ஈட்டிய விடுப்பும் , இந்த நெடும்பத்தியில் சேர்க்கப்பட வேண்டும் . 

** இந்த மாதத்தில் வருகின்ற தேசிய அல்லது ஒப்புதல் பெறப்பட்ட பண்டிகை விடுமுறை குறித்து அந்தந்த நாளுக்கு மேலே 
குறிப்பிடப்பட வேண்டும் ", மற்றும் , 


( 11)படிவம் எண் XX - க்கு பதிலாக , பின்வரும் படிவங்கள் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 


“ படிவம் எண் XX 


( 46ஆம் விதியைக் காண்க ) 


ஊதியங்கள் குறித்த பதிவேடு 


நிறுவனத்தின் பெயர் : 
வேலை அளிப்பவரின் ஒப்பந்ததாரரின் 
பெயர் மற்றும் முகவரி : 


ஊதிய கால அளவு : 
வாரம் /இருவாரம் / மாதம் 


ஆண்டு: 


மோட்டார்போக்குவரத்துதொழிலாளரின்பெயர் 


இபதவிப்பெயர்பணியின்தன்மை 

வாரத்தில்இருவாரத்தில்மாதத்தில்வேலைசெய்தநாட்களின்ஊதியகாலஅளவு-வாரம்/இருவாரம்/மாதம்குநாள்வீத/மாதாந்திரஊதியம் 

மொத்தஎண்ணிக்கை 


ஓபணிபுரிந்தநாட்களின்எண்ணிக்கை/வேலையின்அளவு 


ருநாள்வீதஊதியம்வேலைக்கேற்றஊதியவீதம் 

ஏனையபடிகள்/ரொக்கம்வழங்கும்தன்மைகுறிப்பிடவும் 

பொருளுக்குப்பதிலானரொக்கம்உள்படவிடுப்புஊதியம்3மிகைநேரபணிவீதம் 3அடிப்படைஊதியம் 

பணிபுரிந்தமிகைநேரஅளவு*அகவிலைப்படி *மொத்தஊதியம் 8வருங்காலவைப்புநிதி 


குறிப்பிடவும்).மாநிலதொழிலாளர்ஈட்டுறுதி &பிடித்தம்ஏனையவை(தன்மை 

அபராதங்கள்(ஏதேனுமிருப்பின்) 


பெருவிரல்ரேகைபதிவு/காசோலைஎண்மற்றும்வங்கியின் மூலம்தொகைவழங்கப்பட்டநாள்வங்கியின்அறிவுப்புச் சீட்டுஇணைக்கப்படவேண்டும். 


இசேர்ந்துவந்தசெலுத்தப்படாதமொத்ததொகை 


Sதொடர்எண் 


@பாலினம் 


Mநிகரஊதியம் 


(SL)(3) 


( 14 ) ( 15 ) ( 16) ( 17) 


(22) 


பெருமொத்தம் : 


- ஆம் நாளுடன் முடிவடையும் இருவாரத்தில் / - - ஆம் நாளுடன் முடிவடையும் வாரத்தில் / - - - மாதத்தில் 
பணியாற்றிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியம் - ஆம் நாளன்று வழங்கப்பட்டுள்ளது என சான்றளிக்கப்படுகிறது . 


வேலை அளிப்பவரின் மேலாளரின் 
ஒப்பந்ததாரரின் அதிகாரம் பெற்ற நபரின் 

கையொப்பம் . 


* தமிழ்நாடு 1972ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 3ஆம் பிரிவை தயவு செய்து காண்க . 
** தமிழ்நாடு 1972ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் 2(1) ஆம் பிரிவை தயவு செய்து காண்க . 


படிவம் எண் XXI 
( 47ஆம் விதியைக் காண்க ) 


ஊதிய விவரக் குறிப்புச் சீட்டு 


(1) நிறுவனத்தின் பெயரும் முகவரியும் 


(2) மோட்டார் போக்குவரத்து 

தொழிலாளர் பெயர் 


( 3 ) தந்தையின் /கணவரின் பெயர் 


(4 ) பதவிப் பெயர் 


(5 ) பணியில் சேர்ந்த நாள் 


( 6 ) ஊதியக்கால அளவு 

- முதல் - - வரையில் 


(7) ஈட்டிய விகிதம் 


(a) அடிப்படை ஊதியம் 


(b ) அகவிலைப்படி 


( c) வீட்டு வாடகைப்படி 


( d ) மிகைநேரப் பணி ஊதியங்கள் 


( e ) விடுப்பு ஊதியங்கள் 


(5) ஏனைய படிகள் 


( g) மொத்த ஊதியங்கள் 


பிடித்தங்கள் - 


(h ) தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி 


(1) தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி 


(0 ஏனைய பிடித்தங்கள் 


வழங்கப்பட்ட நிகர தொகை 


(8 ) அந்த மாதத்தில் 

எடுக்கப்பட்ட விடுப்பு 


: தற்செயல் விடுப்பு - சிறப்பு விடுப்பு - 
ஈட்டிய விடுப்பு - மருத்துவ விடுப்பு 


( 9 ) இருப்புக் கணக்கிலுள்ள 

விடுப்பு 


: தற்செயல் விடுப்பு -சிறப்பு விடுப்பு 
ஈட்டிய விடுப்பு - மருத்துவ விடுப்பு 


வேலை அளிப்பவரின் / 
மேலாளரின் அல்லது 
ஏனையதொரு அதிகாரமளிக்கப்பட்ட 
நபரின் கையொப்பம் . 


மோட்டார் போக்குவரத்து 
தொழிலாளரின் கையொப்பம் 
அல்லது கைப்பெருவிரல் ரேகைப்பதிவு . 


படிவம் எண் XXII 

( 48ஆம் விதியைக் காண்க ) 
முன்பணங்கள் , சேதங்கள் அல்லது இழப்புகள் குறித்த பிடித்தங்கள் மற்றும் அபராதங்கள் குறித்த பதிவேடு 


நிறுவனத்தின் பெயர் மற்றும் முகவரி : 


மாதம் : 


ஆண்டு : 


அபராதங்கள் 


செலுத்தப்பட்ட 
முன் தொகை 


சேதங்கள் அல்லது 
இழப்புகளுக்கான 

பிடித்தம் 


மோட்டார்போக்குவரத்துதொழிலாளரின்பெயர் 


பிடித்தம்செய்யப்படவேண்டியதவணைகளின்எண்ணிக்கை 


தந்தையின்/கணவரின்பெயர் 


தொகைசெலுத்தப்பட்டநாள் 


காரணவிளக்கம்கேட்கும்குறிப்பாணைநாள் 


பிடித்தம்செய்யவேண்டியதவணைகளின்எண்ணிக்கை 


பிடித்தம்நிறைவடையும்நாள் 


கழிக்கப்படவேண்டியமொத்தத்தொகை 


மோட்டார்போக்குவரத்துதொழிலாளரின்கையொப்பம்/ கைப்பெருவிரல்ரேகைப்பதிவு. 


தொழிலாளரின்எண் 


காரணவிளக்கம்கேட்கும்குறிப்பாணைநாள் 


தொகைபிடித்தம்முடிக்கப்படும்நாள் 


செலுத்தப்பட்டதொகை 


செயல்பாடுகள்அல்லதுவிடுபாடுகள் 


ஏற்பட்டசேதம்/இழப்பு 


விதிக்கப்பட்டஅபராதத்தொகை 


அபராதம்வசூலித்துமுடிக்கப்படும்நாள் 


தொடர்எண் 


பதவிப்பெயர் 


குறிப்புரைகள் 


(1) 


(2 ) 


( 3) 


(4 ) 


( 5) 


(6 ) 


(7) 


( 8) 


( 9) / (10) 


( 11) 


( 12) ( 13 ) / ( 14) ( 15) ( 16 ) 


( 17 ) 


( 18 ) 


(19 ) 


( 20 ) 


ட்டி . பிரபாகர ராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 
இயக்குநர் , தமிழ்வளர்ச்சி , 

அறநிலையங்கள் மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


